பரிவஸ்துதி 


உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


॥ மறிவஸ்துதி: ॥ 


(மூலமும்‌ உரையும்‌) 
பிரம்மஸ்ரீ 5. ராமஸ்வாமி சாஸ்திரிகள்‌, 1.4. 1..., 
கிருஷ்ணகிரி 
எள்ளின்‌ கணி 
எக்கர்‌ ஏனா: | 
Tae ண்ணு 
1. 
ளான எாணா்ளா 
ட ம 17 Il $ ॥ 
பு*ஜங்கோ*பவீதீ கடெளசர்மதா-“ரீ 
வஹன்மூர்னிக“ங்கா“ம்‌ எுதா“ம்றாஞ்றண்வபர்க”: | 
க*லேலோகபீ*த*ம்‌ விஷஞ்சாபிஹஸ்தைஸ்‌- 
த்ரியாலாக்‌“னிட“க்கா ம்ருகா“ன்பாதிஸாதூ“ன்‌ ॥ 1 ॥ 


1. பாம்பைப்‌ பூணூலாகவும்‌, இடுப்பில்‌ தோலுடையையும்‌, தலையில்‌ கங்கை 
யுடன்‌ சந்திரனையும்‌, கழுத்தில்‌ உலகத்தை நடுங்கவைக்கும்‌ ஆலஹால விஷத்தை 
யும்‌, கைகளில்‌ திரிசூலம்‌, தழல்‌, உடுக்கை, மான்‌ இவற்றையும்‌ அணிந்தவராகத்‌ 
தேஜோமூர்த்தியான ஸர்வேச்வரன்‌ ஸாதுக்களைக்‌ காப்பாற்றுகிறார்‌. 


மிவஸ்துதி 


சசரக ET: வ 
ளன qT: | 
௭௭8௭௮௬ 13௭. 
ணா எரா ॥ 5 ॥ 
அயம்மேருத*ன்வா ஹரீஷு:க்ஷணேன 
ஸ்தி“தோபூ“ரதே“ப்‌“ரஹ்ம யந்தாத்த்ரிநேத்ர: | 
சதுர்வேத * வாஹே விஹஸ்யைவதே“வஸ்‌- 
த்ரிபூர்பூ*கதை*த்யான்‌ சகாராக்‌*னித*க்‌*தாசன்‌ ॥ 2 ॥ 


2. இவர்‌ திரிபுரமான பலவான்களான அசுரர்களை, நான்கு வேதங்களைக்‌ 
குதிரைகளாகவும்‌, பிரம்மாவைத்‌ தேரோட்டியாகவும்‌ கொண்ட பூமியான ரதத்தில்‌ 
அமர்ந்து முக்கண்ணராகி விளங்கி, மேருமலையை வில்லாகவும்‌ விஷ்ணு தேவரை 
அம்பாகவும்‌ வைத்துக்‌ கொண்டு நொடிப்‌ பொழுதில்‌ அட்டஹஸச்‌ சிரிப்பாலேயே 
எரித்து விட்டார்‌. 


கக: என்னை ॥ 3 ॥ 
ப்ரபீ*தாமரான்வீர மமஉராஸுரேந்த்‌ “ராத்‌ 

ரிரக்ஷு:;தபஸ்வீ ஸ்மராரி:ஸுதார்தீ்‌ | 
ஹிமாத்‌“ரேஸ்தனூஜாம்‌ விவாஹ்யஸ்மராக்ஷீம்‌ 

த*தெள*ஸ்கந்த* மேப்‌*ய: எுதம்ஸைன்யநாத”“ம்‌ ॥ 3 ॥ 


3. வீரனான சூரபத்மன்‌ என்னும்‌ அசுரனிடம்‌ அதிக பீதியடைந்த தேவர்களைக்‌ 
காக்க விருப்பமுள்ளவராகத்‌ தபஸ்வியானாலும்‌ காமனை எரித்தவரானாலும்‌ 
மகப்பேற்றையும்‌ விரும்பி ஹிமாலய அரசன்‌ மகளான காமாக்ஷியை மணந்து குமர 
க்கடவுளைத்‌ தேவசேனாதிபதியாக அளித்தார்‌ சிவ பெருமான்‌. 


எனனை களரி: | 
எிணரின்ளை: ரகா: 
எள TTT: ॥ % ॥ 


ப்ரதோ£ஷேஅதிகாந்தம்‌ நடந்தம்‌ மஹேஸறம்‌ 
ப்ரமோத:ப்ரத“ம்ஸர்வ தே“வாமுனீந்த்‌“ரா: | 

விலோக்யாதிதுஷ்டா: பதே“ப*க்தினம்ரா: 
ஸுமைரர்சயந்தி ப்ரபு-ம்ப்ராப்தகாமா: ॥ 4 ॥ 


பரிவஸ்துதி 


4. ப்ரதோஷம்‌ என்னும்‌ சாயம்‌ சந்திவேளையில்‌, (த்ரயோதசி திதியில்‌) வெகு 
அழகாக நடனம்‌ செய்யும்‌ மஹேச்வரராகிய நடராஜாவை, ஆனந்தத்தை வாரி 
வழங்குபவரை, எல்லாத்‌ தேவர்களும்‌ கண்டு களித்து அவரது பாதங்களில்‌ பக்தி 
யால்‌ வணங்கி, பிரபுவான அவரைத்‌ தம்‌ விருப்பங்கள்‌ யாவும்‌ அடையப்பெற்றவர்க 
ளாகப்‌ பூக்கொண்டு அர்ச்சிக்கின்றனர்‌. 

ஸாகளை எளி எள்‌ 

Tense AT TTT | 

ஸ்ர TE: TAT ॥ Il 
வ்ருஷாரூட*தே*வோ ப4வானீஸஹாயோ 

ஹிமாத்‌£ரெளஹிகைலாஸ லோகேவிபாசதி | 


அயந்த*ர்பபே*த்தாஹி பெளலஸ்த்யயத்னேது 
ஸங்கீ“தஸமாமேன துஷ்ட:ஸ்தவேன ॥ 5 ॥ 


5. பவாநியுடன்‌ கூடியவராகக்‌ காளைமாட்டின்‌ மேல்‌ அமர்ந்த இவர்‌ ஹிமால 
யத்தில்‌ கைலாச லோகத்தில்‌ விளங்குகிறார்‌. இராவணனின்‌ கெட்ட முயற்சியில்‌ 
(கைலாசத்தைப்‌ பெயர்த்தெறிய முயற்சித்ததில்‌ அவன்‌ கர்வத்தைப்‌ பிளந்தவர்‌, 
ஆனாலும்‌ அவன்‌ செய்த சாமகானத்துதியால்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. 


NETS களின்‌ 
ணாள விளானை: | 
கர்ண களர்‌ 
எண: ளா: ளர்‌ ॥ & 1 
மஹாத்மாகபர்தீ” கபாலீஸ்மமானே 
விரக்தோஜிதக்ரோத* பீ£பேரோககாம: | 


பமம9னாம்பதிர்ப*ஸ்ம ருத்‌“ராக்ஷதா“ரீ 
மர்தோ£ ஷு மரிவோன: ஸ்தி“ரோபா-“துசித்தே ॥ 6 ॥ 


6. மஹாத்மா, ஜடையுடையவர்‌, மாலை தரித்தவர்‌, வைராக்ய மூர்த்தி, 
எல்லாக்‌ காமங்கள்‌, பயம்‌, கோபம்‌, சோகம்‌ முதலியயாவற்றையும்‌ கடந்தவர்‌, பசுக்க 
ளாகிய ஜீவர்களின்‌ தலைவர்‌, விபூதிருத்ராக்ஷ மணிந்த மஹரிஷி வடிவம்‌ உள்ள 
சிவபிரான்‌ நம்‌ மனதில்‌ நிலையாக விளங்கட்டும்‌. 


எரர்‌ எனச்‌ வின்‌ ஏஎ | 
எம்‌ எக்‌ என்ர ளை ॥ 6 ॥ 


மிவஸ்துதி 


விஷ்ணோரபி யதை”ங்வர்யம்‌ ஸ்ரீபதித்வம்‌ ப்ரபாஃப£லம்‌ | 
விஸ்வரூபம்‌ யஜ்ஞக்ருத்யம்‌ மரிவந்தத்‌ மபிவபூஜயா ॥ 7 ॥ 


7. விஷ்ணுவினுடைய ஐச்வர்யம்‌, லக்ஷ்மியை மனைவியாக அடைதல்‌, கீர்த்தி, 
பலம்‌, விச்வரூபம்‌, மங்களங்‌ கொடுக்கும்‌ யக்ஞ்கார்யம்‌ யாவும்‌ சிவபூஜையால்‌ 
அடையப்‌ பெற்றவை. 


ண எனா சி எள்‌ என்னி | 
அளம்‌ எ என்னார்‌ fame : fe: ॥ 

வேதே:ஷு ப*ஹுதா்‌ ௬ருத்‌*ரோ நமோ வாசாசிதோ(ஆஸக்ருத்‌ | 
யஜ்ஞேஷ்வபி ந தஸ்மின்ஸ்யாத்‌ விமுக”: ங்ருதிமார்க*: ॥ 


8. வேதங்களில்‌ ருத்திரர்‌ பலவடிவமுள்ளவராக நமஸ்காரங்களால்‌ போற்றப்‌ 
படுகிறார்‌. யக்ஞங்களிலும்‌ அப்படியே ஆக, வேதமார்க்கத்தைக்‌ கொண்டவர்கள்‌ 
அவரை அலக்ஷியம்‌ செய்யக்‌ கூடாது. 


சிவஸ்துதி உரையுடன்‌ முற்றிற்று 


